Kerala Gazette No. 14 dated 4th April, 2017 . 
PART I 


Section iii 


05 


GOVERN 


RNMENT OF 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 28243(1) /ச . இ . எ . 1 / 2015 / சட்ட 


ம் . 


2015 டிசம்பர் 23 
திருவனந்தபுரம் , - 

1191 தனு 7 / 
1937 பௌஷம் 2 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2015 டிசம்பர் 23ஆம் தேதி ஆளுநரின் 
ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


டி . சாஜூ , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2015 - ன் சட்ட 


ம் எண் 19 


2015 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு ( 4 - வது எண் ) சட்டம் 


2012 மார்ச் 31 - ஆம் தேதி முடிவடைந்த நிதி ஆண்டின் சில 
பணிகளுக்காக அந்த வருடத்தில் அனுமதித்த தொகைகளுக்கு அதிகமாக 
செலவு செய்த தொகைகளை சரி செய்வதற்கு கேரள மாநில தொகுநிதி 
யிலிருந்து நிதியை வினியோகிப்பதற்கு அதிகாரப்படுத்துவதற்காக நிபந்தனை 
செய்யும் ஒரு சட்டம் . 


முகவுரை. - 2012 மார்ச் 31- ஆம் தேதி முடிவடைந்த நிதியாண்டின் சில 
பணிகளுக்காக அந்த ஆண்டில் அனுமதி அளித்த தொகைகளுக்குக் கூடுதலாகச் 
செலவு செய்த தொகைகளை சரிகட்டுவதற்காக கேரள மாநில தொகு 
நிதியிலிருந்து நிதியை வினியோகிக்க அதிகாரப்படுத்துவதற்காக நிபந்தனை 
செய்வது தேவையாக இருப்பதால் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஆறாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் 
இயற்றப்படுகிறது: 

1 . சுருக்கத்தலைப்பு : - இந்தச் சட்டம் 2015 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( எண் 4 ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2012 மார்ச் 31- ம் தேதி முடிவடைந்த நிதி ஆண்டின் சில அதிக 
செலவுகளை எதிர்கொள்வதற்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து 
745 , 67,12 ,764 ரூபாய் வழங்குதல் . - அட்டவணையில் ( 2 ) -வது வரிசையில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பணிகள் தொடர்பாக 2012 மார்ச் 31- ம் தேதி முடிவடைந்த 
நிதி ஆண்டில் அந்த பணிகளுக்கு அந்த ஆண்டிற்காக அனுமதித்த தொகைக 
ளுக்கு மேலாக செலவான தொகைகளை எதிர்கொள்வதற்காக அட்டவணை 
யின் (3)-வது வரிசையில் குறிப்பிடப்பட்டுள்ள மொத்தம் எழுநூற்றி நாற்பத்தி 
ஐந்து கோடி அறுபத்து எழு இலட்சத்து பன்னிரண்டாயிரத்து எழுநூற்றி 
அறுபத்தி நான்கு ரூபாய் வருவதான தொகையை கேரள மாநில 
தொகு நிதியிலிருந்து அளிப்பதற்கும் வினியோகிப்பதற்கும் அதிகாரப் 
படுத்தியிருந்ததாகக் கருதப்படுவதாகும் . 

3 . நிதி வினியோகம். இந்த சட்டத்தின்படி கேரள மாநில தொகுநிதியிலி 
ருந்து வழங்குவதற்கும் மற்றும் வினியோகிப்பதற்கு அதிகாரப்படுத்தியிருந்ததாகக் 
கருதப்படும் தொகைகள் 2012 மார்ச் 31 - ம் தேதி முடிவடைந்த நிதி ஆண்டு 
தொடர்பாக அட்டவணையில் கூறப்பட்டுள்ள பணிகள் மற்றும் 
தேவைகளுக்காக வினியோகிக்கப்பட்டதாகக் கருதப்பட வேண்டும் . 


அட்டவணை (பிரிவுகள்2மற்றும்3பார்க்கவும்) 


(1) 


(2) 


| 


வரிசைதேவை எண்எண் 


பணிகளும் தேவைகளும் 


(3) மிகக்கூடாததொகைகள் சட்டமன்றத்தில்தொகுநிதியில்மொத்தம் வாக்களிக்கப்பட்டதுசுமத்தப்பட்டது (ரூபாய்) 

(ரூபாய்)(ரூபாய்) 


வருவாய் 


2,55,30,919 


2,55,30,919 


15 


2 


Iமாநிலஆட்சித் 

தலைவர்கள், அமைச்சர்கள், தலைமையிட 

அலுவலர்கள் vவேளாண்மை 

வருவாய்வரிமற்றும் 

விற்பனைவரி 
VIII ஆயத்துறை XIமாவட்டஆட்சியும் 

பலவகையும் 


வருவாய் 


2,69,07,419 


2,69,07,419 


வருவாய் 


4,74,89,272 


4,74,89,272 


வருவாய் 


8,28,23,107 


8,28,23,107 


XIகாவல் 


3,01,000 


வருவாய் மூலதனம் 


104,47,42,687 

11,81,652 


104,50,43,687 

11,81,652 


XIIIசிறைகள் 


வருவாய் 


1,03,42,841 


1,03,42,841 


(1) 


(2) 


வரிசைதேவை எண்எண் 


பணிகளும் தேவைகளும் 


(3) மிககூடாததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில்மொத்தம் பேரவையினால்சுமத்தப்பட்டது வாக்களிக்கப்பட்டது (ரூபாய்)| 

(ரூபாய்)(ரூபாய்) 


7 


மூலதனம் 


41,04,486 


41,04,486 


வருவாய் 


570,16,88,879 


570,16,88,879 


XIV 
எழுதுபொருட்கள் 
, 

அச்சடிமற்றும் 

நிர்வாகப்பணிகள் XVIஓய்வூதியம்மற்றும் 

பலவகையும் XIX 

குடும்பநலம் XXVIII பலவகைநிதி 

பணிகள் 


16 


வருவாய் 


48,86,93,678 


48,86,93,678 


வருவாய் 


2,27,91,084 


2,27,91,084 


மூலதனம் 


1,15,740 


1,15,740 


சமூகபாதுகாப்பு மற்றும்நலம் 


மொத்தம் 


743,08,80,845 


2,58,31,919 


745,67,12,764 


